GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 3 . 20 Paise . 


11:19 


AMIT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ADRE 


AGOVERS 


NADO 


52 


VOO 


WTH 
ALO 


US 


PUBLISHED BY AUTHORITY 


1 0 NE 1 


PIUMPHS 


No. 39 ] 


CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 30 , 2015 
Purattasi 13 , Manmadha, Thiruvalluvar Aandu – 2046 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


Pages . 


HIGHWAYS AND MINOR PORTS 

DEPARTMENT 


650 


Tamil Na 


Acquisition of Lands 

HOME DEPARTMENT 
TamilNadu Civil Courts Act — Constitution of separate 

District Munsif Court at Pappireddipatti by 
converting the existing District Munsif-cum - Judicial 
Magistrate Court, Pappireddipatti in Dharmapuri 
District 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
Tamil Nadu Town and Country Planning Act 

Exemption to the provisions of Development 
Regulation of Second Master Plan for Chennai 
Metropolitan Area relating to the Constuction of 
Office cum Residential Building at Mylapore , 
Chennai.. 


651 


651 


651-652 


Indian Christian Marriage Act - Grant of Licence to 

Grant Certificates of Marriages between Indian 
Christians .. 


INDUSTRIES DEPARTMENT 
Acquisition of Lands 
Errata to Notifications 

LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Maternity Benefit Act - Application of the Provisions 
Labour Courts for Adjudication . 


651 


652 


652 -655 


[649 ] 


D . T.P . - 11 -2 (39 ) — 1 


650 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11— Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


on such lands as the case may be do hereby publish the 
following Notice under sub -section ( 1) of Section 15 of the 
Tamil Nadu Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002). 


NOTICE 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 

Acquisition of Lands 
[G .O . (D ) No. 195, Highways and Minor Ports (HP1), 
7th September 2015 , H2600f 21, LOGOTLOS , 

UN 
36000 – 2046.] 

No. II(2 )/HWMP /559/2015 . — The Governor of Tamil Nadu 
having been satisfied that the lands specified in the schedule 
below have to be acquired for Highways Purpose to wit for 
formation of Mayiladuthuraiby-pass road and ithaving already 
been decided that the entire amount of compensation to be 
awarded for the lands is to be paid out of the funds controlled 
or managed by Divisional Engineer (Nabard and Rural Roads ) 
Highways Department, Nagapattinam after considering the 
cause shown by the owner (or) other person having interest 


Under sub - section ( 1) of Section 15 of the Tamil Nadu 
Highways Act, 2001 (Tamil Nadu Act 34 of 2002 ) the Governor 
of Tamil Nadu hereby acquires the lands specified in the 
Schedule below measuring to an extent of 8994 Sq .mts . 
of Drylands in Anaimelagaram Village , Mayiladuthurai Taluk , 
Nagapattinam District to the same, a little more or less needed 
for the formation of Mayiladuthurai by -pass road . 


The Plan of the lands is kept in the office of the Divisional 
Engineer (Nabard and Rural Roads ), Highways Department, 
Nagapattinam and Tahsildar, Mayiladuthurai may be inspected 
at any time during office hours . 


THE SCHEDULE 


Nagapattinam District, Mayiladuthurai Taluk , 57. Anaimelagaram Village . 


Sl.No. 


Classification 


Survey 
No./Old 
Sub -Division 


Extend required / 

Acquired 
Sq.Metres 


Owner/Person 
Interested 


Structure and valuable 

trees 


5 /2A 


Dry 


350 


Dry 


1050 


5 /3 
4 / 1A 


Brick wall hut - 1 
Coconut Tree -21 


Dry 


850 


K . Vijaya 
K . Vijaya 
C .Kannan 
C . Mahalingam 
C . Natrajan - 1, 
C .Renganathan -2 . 


-nowoo 


Dry 


17 /4 
1715 


100 
1844 


Dry 


Coconut Tree - 22 , 
Mango Tree - 2 , 
Jackfruit Tree - 3 


17 /6 


Dry 


1800 


T . Thangavelu 


Coconut Tree -5 
Temporary Thatched 
shed - 1 , (Kalavai) 
Coconut Tree -6 


18 / 1 


Dry 


400 


Marammal 


oo 


20 /2 


Dry 


1550 


Jayalakshmi 


Coconut Tree - 19 , 
Jack fruit Tree - 3 , 
Mango Tree- 3 , 
Tamarind Tree - 3 , 
Borewell with motor, 
Thatched shed - 1 


20/ 9 


Dry 


250 


CoconutTree -2 


M .Sahadevan 
Vagaiyara 


21/ 1 


Dry 


800 


C . Natrajan – 1, 
C . Renganathan - 2 . 


Coconut Tree - 20 , 
Jack fruit - 1 , 
Thatched House with 
Ready made cement 
compound wall - 1 


Total 


8994 


RAJEEV RANJAN , 
Principal Secretary to Government. 


Sep . 30 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


651 


consultation with the highe fou 


HOME DEPARTMENT 

HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Constitution of separate District Munsif Court at Exemption to the provisions of Development Regulation 
Pappireddipatti by converting the existing District 

of Second Master Plan for Chennai Metropolitan Area 
Munsif-cum - Judicial Magistrate Court, Pappireddipatti 

relating to the Construction of Office cum Residential 
in Dharmapuri Districtunder the Tamil Nadu Civil Courts 

Building at Mylapore , Chennai under the Tamil Nadu 
Act. 

Town and Country Planning Act. 
[G . O . Ms. No . 636 , Home (Courts- III), 4th September 2015 .] 

[G . O . (3D ) No. 44, Housing and Urban Development 
No. II(2 )/HO /560 /2015 . — In exercise of the powers conferred (UD - V), 11th September 2015 , 42600f 25, LOOTLOS, 
by Section 4 of the Tamil Nadu Civil Courts Act, 1873 

(Tuorohoi 360006 – 2046.) 
(Central Act III of 1873), the Governor of Tamil Nadu, after 
consultation with the High Court of Madras , hereby fixes the 

No . II(2 )/HOU /564/2015 . — In exercise of the powers conferred 
number of District Munsif to be appointed to the District Munsif under Section 113 of the Tamil Nadu Town and Country Planning 
Court , Pappireddipatti as one with effect from the date of Act, 1971 (Tamil Nadu Act 35 of 1972), the Governor of 
constitution of separate District Munsif Court at Pappireddipatti Tamil Nadu hereby exempt Stilt + 4 Floor Office cum Residential 
by converting the Principal District Munsif -cum - Judicial Magistrate Building with 8 dwelling units at Old Door No . 121, New Door 
Court at Papireddipatti . 

No .218 , New Avvai Shanmugam Salai (Lloyds Road ), 
NOTIFICATION - || 

Gopalapuram in Old S .No. 3416 , R . S .No.69/ 98 Block No.4 of 

Mylapore from the provisions of Development Regulation 
[G .O . Ms. No. 636 , Home (Courts-III), 4th September 2015 .] 

Rule (8 ) relating to street alignment; Development Regulation 
No . II (2 )/H0 /561/2015 . — In exercise of the powers conferred 26 (3 ) Table ( C ) relating to Front Set Back , Side Set back 
by Section 10 of the Tamil Nadu Civil Courts Act , 1873 (West ), Rear Set back , Excess Building height; Development 
(Central Act III of 1873 ), the Governor of Tamil Nadu , hereby Regulation 26 (7 ) relating to Car Parking and provision of 
directs that in the District of Dharmapuri, the Subordinate separate stair case for office portions in all floors and relaxing 
Judge s Court, Dharmapuri , shall have and exercise original the depth of the balconies which are protruding onto the set 
Jurisdiction over the District Munsif Court, Pappireddipatti with 

back space of Second Master Plan for Chennai Metropolitan 
effect from the date of constitution of separate District Munsif 

Area 2026 subject to shifting the transformer and Gen Set 
Court at Pappireddipatti by converting the Principal District 

located from Rear Set back in order to satisfy turning radius 
Munsif -cum - Judicial Magistrate Court at Pappireddipatti . 

and drive way and altering the size of the existing EB room 

and providing the same in the stilt floor as per Development 
Grant ofLicence to Grant Certificates ofMarriages between 

Regulation norms by the appellant along with an undertaking 
Indian Christians under the Indian Christian Marriage 

that the land required for street alignment / road widening shall 
Act. 

be handed over in future without any claim showing the approved 
[G . O . Ms. No . 642, Home (Courts - IV ), 8th September 2015 .] plan and at free of cost to the requisitioning body and rectifying 
No . II (2 )/HO /562/2015 . — Under Section 6 of the Indian 

minor defects . 
Christian Marriage Act, 1872 (Central Act XV of 1872), the 
Governor of Tamil Nadu sanction the issue of a licence to 

DHARMENDRA PRATAP YADAV , 
Pastor A . Edwin Russo , Kovai Inthiya Eka Ratchager Sabai , 

Secretary to Government. 
No. 4 , Poonga Nagar, Church Street, Varadharajapuram , 
Coimbatore District, to solemnize marriages within the territories 
comprising the State of Tamil Nadu in accordance with the 

INDUSTRIES DEPARTMENT 
provisions of the said Act. 
NOTIFICATION -II 

Acquisition of Lands 
G .O . Ms. No. 642 , Home (Courts-IV ), 8th September 2015 .] 

Errata to Notifications 
No. 11 ( 2 )/HO /563/2015 . Under Section 9 of the Indian [Letter No. 7489/SIPCOT -LA/ 2013 - 1, Industries (SIPCOT- LA ), 
Christian Marriage Act, 1872 (Central Act XV of 1872), the 

7th September 2015 .] 
Governor of Tamil Nadu sanctions the issue of a licence to 
Pastor A . Edwin Russo , Kovai Inthiya Eka Ratchager Sabai , 

The following errata is issued to the notification under 
No.4 , Poonga Nagar, Church Street, Varadharajapuram , 

sub - section ( 1 ) of Section 3 of the Tamil Nadu 
Coimbatore District, to grant certificates of marriages between 

Acquisition of Land for Industrial Purposes Act, 1997 
Indian Christians , in accordance with the provisions of the said (Tamil Nadu Act 10 of 1999 ) approved by the Government in 
Act, within the terriitories comprising the State of Tamil Nadu . G . O . (Ms). No. 129 , Industries ( SIPCOT -LA ) Department, 

dated 18 -08 - 2011 and published at Page No . 4 of the 

Tamil Nadu Government Gazette (Extraordinary ), 
APURVA VARMA , 

No . 269 Part II — Section 2 , dated 18 -08 - 2011 as Notification 
Principal Secretary to Government. 

No . Il (2 )/IND/379 (b -2 )/2011. 


652 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part II - Sec. 2 


RRATA 


( 2 ) 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
SI. No . For 

Read 
( 1 ) 

Application of the Provisions of Maternity Benefit Act. 
1 . Dry - S .F .No . 246/ 2B1 Dry - S .F . No . 246/ 2B1 

[G . O . Ms. No. 144 , Labour and Employment (H2), 
name of the land owners / name of the land owners / 

14th September 2015 , ஆவணி 28 , மன்மத திருவள்ளுவர் 
persons interested , persons interested , 

ஆண்டு - 2046 ) 
Muthuvellammal, 

Muthuvellammal, wife of 
wife of Ramasamy Ramasamy Gounder, 

No . II (2 )/ LE /565/ 2015 . -- Under the proviso to sub - section ( 1 ) 
Gounder, Rathinamalaisamy Rathinamalaisamy Gounder, 

of Section 2 of the Maternity Benefit Act , 1961 
Gounder , son of Gurusamy son of Gurusamy 

(Central Act 53 of 1961), the Governor of Tamil Nadu hereby 
Gounder , Seenivasan , Gounder, Seenivasan , 

declare that all the provisons of the said Act shall apply to the 
son of Gurusamy son of Gurusamy Gounder, 

motor transport undertakings as defined in clause ( g) of 
Gounder,Mutheeswaran , Mutheeswaran , son of 

Section 2 of the Motor Transport Workers Act , 1961 
son of Gurusamy 

Gurusamv G ounder ( Central Act 27 of 1961 ) , in the State of Tamil Nadu . 
Gounder, Dhavamani, Dhavamani, wife of 
wife of 

Rajaramakrishnan , 
Rajaramakrishnan , Lakshmi, wife of 

Disputes between Workmen and Managements 
Gurusamy, son of Rajaramakrishnan , 

referred to Labour Courts for Adjudication . 
Rajaramakrishnan , 

Gurusamy , son of 
Rajamanickam , son of Rajaramakrishnan , 

தமிழ்நாடு மின்சார வாரியம் , நாகர்கோவில் . 
Rajaramakrishnan , Jayamari, Rajamanickam , son of 
son of Rajamakrishnan Rajaramakrishnan Jayamari , [ அரசாணை ( டி ) எண் 453 , தொழிலாளர் மற்றும் 
- 0 . 05 . 42 hectare . 

wife of Rajaramakrishnan வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 1 செப்டம்பர் 2015 , 
- 0 . 05 . 42 hectare. 

ஆவணி 15 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.] 
2 . Dry - S .F .No.285 / 2B Dry - S . F .No. 285/ 2B 

No . II(2)/LE /566/2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
name of the land owners / name of the land 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் , 
persons interested , 

owners / persons interested , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு மின்கழக 
Patchaivel alias Athimoolam , Patchaivel alias 

கணக்காயர் களத்தொழிலாளர் சங்கம் , நாகர்கோவில் என்ற 
son of Palanisamy Thevar , Athimoolam , son of தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
R . Suresh , G . Krishnammal, Palanisamy Thevar, 

அரசு கருதுவதாலும் ; 
C . Ganana Prabharan - R . Suresh , 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
0 . 48 . 50 hectare. 

G . Krishnammal, 
C . Gnana Prabhakaran - 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
0 . 48 . 50 hectare . 

அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
[ Letter No . 11318 /SIPCOT -LA / 2015 - 1, Industries (SIPCOT-LA ), 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் 10 ( 1)(d ) பிரிவின் வரம்பு 
7th September 2015 .) 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
The following errata are issued to the notification under தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 
sub -section ( 1) of Section 3 of the Tamil Nadu Acquisition காணும் எழுவினாவுடன் திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
of Land for Industrial Purposes Act , 1997 (Tamil Nadu தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
Act 10 of 1999 ) approved by the Government in ஆணையிடுகிறார் . 
G . O .( Ms) No. 120 , Industries ( SIPCOT -LA ) Department , dated 
22 - 08 - 2014 and published at Page No . 1 - 2 of the 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
Tamil Nadu Government Gazette ( Extraordinary ) No . 166 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
Part II - Section 2 , dated 22 - 08 - 2014 as Notification 
No.II( 2)/IND /515 (b - 1) 2014 . 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


RRATA 


( 1 ) 


( 3 ) 


Sl. No. For 

Read 
( 2 ) 
1 . Dry - S . F .No. 198 / 9 , 

Dry - S .F .No. 198/ 9 , 
name of the land owners / name of the land owners / 

persons interested , 
persons interested , 
M /s . A Rank Holdings Private N 

Private M /s . A Rank Holdings Private 
Limited - 0 .27 .0 hectare . 

Limited - 0 . 36 .5 hectare . 


இணைப்பு 

எழுவினா 
திரு . எஸ் . ரெத்தினபால் , கணக்கீட்டாய்வாளர் என்பவருக்கு 
அடுத்து வரும் ஆண்டு ஊதிய உயர்வினை பின்விளைவுகளின்றி 
இரண்டு வருடத்திற்கு விடுப்பில் செல்லும் காலம் நீங்கலாக 
தள்ளி வைத்து பிறப்பித்த 29 - 08 - 2007 தேதிய நிர்வாகத்தின் 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்று கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


C . V . SANKAR , 
Additional Chief Secretary to Government. 


Sep . 30 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


653 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 459 , தொழிலாளர் மற்றும் 

10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு ( சி ) த் துறை , 4 செப்டம்பர் 2015 , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆவணி 18 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 

வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . II (2)/LE/567 /2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

இணைப்பு 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு 

எழுவினா 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் , மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று திரு . கே . கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு 01 - 01 - 2011 முதல் 
அரசு கருதுவதாலும் ; 

எழுத்தராக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற 
மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV/ 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 

ஓசூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் , 
காணும் எழுவினாவுடன் மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 

திருவண்ணாமலை மாவட்டம் . 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

( அரசாணை (டி ) எண் 472 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 8 செப்டம்பர் 2015 , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

ஆவணி 22 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , No . II(2 )/LE /569/2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஓசூர் தொடக்க 

வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் , திருவண்ணாமலை 
இணைப்பு 

மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , வடஆற்காடு மாவட்ட 
எழுவினா 

பொதுத் தொழிலாளர் சம்மேளனம் , வேலூர் என்ற 
திரு . R . மனோகரன் , முதுநிலை கைவினைஞர் (பணி எண் 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
TR . 03490 ) என்பவருக்கு அபராதமாக சம்பளத்தில் ரூ. 100/ - ஐ 

அரசு கருதுவதாலும் ; 
பிடித்தம் செய்து 14 - 08 - 2013 அன்று நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
தண்டனை உத்தரவினை ரத்து செய்யக்கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மனுதாரருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
எச் . எச் . 484 . அழகானந்தல் தொடக்க வேளாண்மை 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
கூட்டுறவு கடன் சங்கம் , திருவண்ணாமலை மாவட்டம் . தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
[ அரசாணை ( டி ) எண் 471 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( பி2 ) த் துறை , 8 செப்டம்பர் 2015 , 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
ஆவணி 22 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
No . II( 2 )/LE/ 568 / 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக எச் . எச் . 484 . அழகானந்தல் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் , 

வேலூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
திருவண்ணாமலை மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் , 
வடஆற்காடு மாவட்ட பொதுத்தொழிலாளர் சம்மேளனம் , வேலூர் 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

இணைப்பு 
என்று அரசு கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

திரு . பி . மணிக்கு 01 - 02 - 2011 முதலும் மற்றும் 

திரு . ஜி . வடிவேலுக்கு 01 - 01 - 2013 முதல் எழுத்தராகவும் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு வேலூர் பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


13 அவசரத்து 
துதானா? - 2 


654 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


பரவாக்கம் இணைப் குள் தொடர்ந்த ஆணையம் 


1 . கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப் பதிவாளர் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கடலூர் 
திருவாரூர் , 2 . தனி அலுவலர் , பரவாக்கோட்டை தொடக்க தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் லிமிடெட் , என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
பரவாக்கோட்டை , திருவாரூர் மாவட்டம் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 473 , தொழிலாளர் மற்றும் 10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , 8 செப்டம்பர் 2015 , நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆவணி 22 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046 .) கடலூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . II( 2) LE /570/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக 1 . கூட்டுறவு சங்கங்களின் 

இணைப்பு 
மண்டல இணைப் பதிவாளர் , திருவாரூர் , 2 . தனி அலுவலர் , 

எழுவினா 
பரவாக்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் 
சங்கம் லிமிடெட் , பரவாக்கோட்டை , திருவாரூர் மாவட்டம் , என்ற 
நிர்வாகத்திற்கும் , கோவை , சோஷலிஸ்ட் எம்ப்ளாயீஸ் யூனியன் 

திரு . வி . ரவிச்சந்திரன் , ஓட்டுநர் , (பணி எண் 3645 ) 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

என்பவருக்கு 02 - 05 - 2008 நாளிட்ட வருடாந்திர ஊதிய உயர்வை 
என்று அரசு கருதுவதாலும் ; 

3 வருட காலத்திற்கு நிரந்தரமாக தள்ளி வைத்து மேல்முறையீட்டு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்பக்காக அனுப்பவது மனுவின் மீது வழங்கப்பட்ட உத்தரவினை ரத்து 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

செய்யக்கோரியுள்ள தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

தானா ? ஆம் , எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1)( c ) பிரிவிலும் 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கடலூர் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

திருநெல்வேலி . 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

[ அரசாணை ( டி ) எண் 477 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 8 செப்டம்பர் 2015 , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

ஆவணி 22 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046.) 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கடலூர், No . II (2 )/LE /572 /2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , திருநெல்வேலி , என்ற 
இணைப்பு 

நிர்வாகத்திற்கும் , நெல்லை மாவட்ட போக்குவரத்து 

தொழிலாளர் சங்கம் , திருநெல்வேலி என்ற 
எழுவினா 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
திரு . J . பாஸ்கரனுக்கு 01- 07 - 2004 முதல் 26 - 07 - 2005 அரசு கருதுவதாலும் ; 
வரை தரவேண்டிய சம்பள பாக்கித் தொகைகளை 12 % வட்டியுடன் 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
சேர்த்து வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை நியாயமானது தானா ? 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
ஆமெனில் உரிய உத்திரவுகள் பிறப்பிக்கவும் . 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் லிமிடெட் , திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
விழுப்புரம் . 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை ( டி ) எண் 475 , தொழிலாளர் மற்றும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , 8 செப்டம்பர் 2015 , 10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆவணி 22 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
No . II (2)/LE /571/2015 - இந்த ஆணையின் இணைப்பில் 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , (விழுப்புரம் ) லிமிடெட் , விழுப்புரம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 

இணைப்பு 
பணியாளர்கள் சம்மேளனம் , கள்ளக்குறிச்சி என்ற 

எழுவினா 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

திரு . வி . மாணிக்கவாசகர் , ஓட்டுநரின் (பணி எண் 9229 ) 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் இரண்டு 

வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 08 - 02 - 2010 - ஆம் தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் 
சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தொழிலாளற்கும், மூகம் தொடர்பணையின் 


ய தொடு திருநெல்வேலி , எவரசு 


நீதிமன்ற 


Sep . 30 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


655 


ள்ளப்படுகிறது. தொழிலாளன் தீர்ப்பு அக்கொண்ட 


1 . நிர்வாக இயக்குநர் , தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கழகம் , சென்னை , 2 . மண்டல மேலாளர் , தமிழ்நாடு 10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நுகர்பொருள் வாணிபக் கழகம் , திருநெல்வேலி 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி , தொழிலாளர் 
[ அரசாணை ( டி ) எண் 478 , தொழிலாளர் மற்றும் 

நீதிமன்றத்தை 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
வேலைவாய்ப்பு ( பி1) த் துறை , 8 செப்டம்பர் 2015 , 
ஆவணி 22 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 

இணைப்பு 
No . II(2 )/ LE /573/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நிர்வாக இயக்குநர் , 

எழுவினா 
தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் , சென்னை மற்றும் உதவியாளர்கள் நிலையில் ஓராண்டு பணிமுடித்த 
மண்டல மேலாளர் , தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் , தொழிற்சங்கத்தின் உறுப்பினர்கள் (1) K . மணிகண்டன் , 
திருநெல்வேலி என்ற நிர்வாகங்களுக்கும் , தமிழ்நாடு சிவில் ( 2 ) P . மஞ்சு , ( 3 ) P . முத்துகிருஷ்ண ன் , (4 ) R . S . சேகர் , 
சப்ளைஸ் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் யூனியன் , சென்னை ( 5 ) S . மீரான் முகைதீன் ஆகியோருக்கு முன் தேதியிட்டு 
என்ற தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது கண்காணிப்பாளர் பதவி உயர்வு வழங்கும்படியும் , அப்பதவிக்கு 
என்று அரசு கருதுவதாலும் ; 

உரிய சம்பளம் நிர்ணயித்து , சம்பளப் பாக்கி , தொடர்பணி , 

சீனியாரிட்டி மற்றும் இதர அனைத்து தொடர் பலன்களும் முன் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

தேதியிட்டு வழங்கும்படியும் கோரும் தொழிற்சங்கத்தின் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

கோரிக்கை நியாயமானதா ? 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 

குமார் ஜயந்த் , 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


